© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 4.00 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 16] CHENNAI, WEDNESDAY, APRIL 17, 2024 
Chithirai 4, Kurothi, Thiruvalluvar Aandu—2055 


Part Il—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. Pages. 
HOME DEPARTMENT. 

Code of Criminal Procedure.—Constitution 
of one more Judicial Magistrate Court at 
Arakkonam in Vellore District .. —.. 0 210 TOURISM CULTURE AND RELIGIOUS 

ENDOWMENTS DEPARTMENT 


Labour Courts for Adjudication. .. «944-216 


Tamil Nadu Civil Courts Act:—Sanction of an 
Additional Subordinate Judge's Court at 


Tiruchengode by upgradation of the Tamil Nadu Ancient and Historical Monuments 
existing additional District Munsif Court at and Archaeological Sites and Remains 
Tiruchengode in Namakkal District —.. 210 Act.—Archaeology - Pre Historic Rock 
Art Paintings at Thirumalayampalayam 
தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ (South) Village, | Madukkarai Taluk, 
மேம்பாட்டுத்‌ துறை Coimbatore District .. x 2: 216-218 
Industrial Tribunal for Adjudication .. 210-214 


D.T.P—ll-2 (16)—1 [209] 


210 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part |I—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


Constitution of one more Judicial Magistrate Court at 
Arakkonam in Vellore District under the Code of 
Criminal Procedure. 


[G.O.Ms. No. 204, Home (Courts-Ill), 11th March 2024, 
மாசி 28, சோபகிருது, திருவள்ளாவர்‌ ஆண்டு-.2025.] 


No. 11(2)/HO/313/2024.—In exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 11 of Code of 
Criminal Procedure, 1973 (Central Act 2 of 1974), the 
Governor of Tamil Nadu, after consultation with the High 
Court, Madras, hereby establishes one more Court of 
Judicial Magistrate at Arakkonam in Vellore District. 


Sanction of an Additional Subordinate Judge's Court 
at Tiruchengode by upgradation of the existing 
Additional District Munsif Court at Tiruchengode in 
Namakkal District under the Tamil Nadu Civil Courts 
Act. 


[G.O.Ms. No. 205, Home (Courts-Ill), 11th March 2024, 
மாசி 28, சோபகிருது, திருவள்ளாவர்‌ ஆண்டு-.2025.] 


No. 1I(2)/HO/314/2024.— In exercise of the powers 
conferred by first paragraph of section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act Ill of 
1873), the Governor of Tamil Nadu, hereby alters the 
number of subordinate Judges to appointed under the 
said Act for Namakkal District as six with effect from 
the date on which the Additional Subordinate Judge 
assumes charge of the Additional Subordinate Judge's 
Court at Tiruchengode. 


NOTIFICATION - II 


[G.O.Ms. No. 205, Home (Courts-Ill), 11th March 2024, 
மாசி 28, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025.] 


No. 11(2)/HO/315/2024.—In exercise of the powers 
conferred by second paragraph of Section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act ॥॥ of 1873), 
the Governor of Tamil Nadu, after consultation with the 
High Court, Madras, hereby fixes the number of 
Subordinate Judges to be appointed for the Subordinate 
Judge's Court at Tiruchengode in Namakkal District as 
two with effect from the date on which the Additional 
Subordinate Judge assumes charge of the Additional 
Subordinate Judge's Court at Tiruchengode. 


[G.O.Ms. No. 206, Home (Courts-Ill), 11th March 2024, 
மாசி 28, சோபகிருது, திருவள்ளாவர்‌ ஆண்டு-.2025.] 


No. 11(2)/HO/316/2024.—In exercise of the powers 
conferred by the first paragraph of Section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act Ill of 1873), 


the Governor of Tamil Nadu, hereby alters the number 
of District Munsifs to be appointed under the said Act 
for Namakkal District as seven with effect from the date 
on which the Additional Subordinate Judge assumes 
charge of the Additional Subordinate Judge's Court at 
Tiruchengode. 


NOTIFICATION - II 


[G.O.Ms. No. 206, Home (Courts-lll), 11th March 2024, 
மாசி 28, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025.] 


No. II(2)/HO/317/2024.—In exercise of the powers 
conferred by the second paragraph of Section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act Ill of 
1873), the Governor of Tamil Nadu, after consultation 
with the High Court, Madras, hereby fixes the number of 
District Munsifs to be appointed for the District Munsif's 
Court at Tiruchengode in Namakkal District as one with 
effect from the date on which the Additional Subordinate 
Judge assumes charge of the Additional Subordinate 
Judge's Court at Tiruchengode. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between workmen and Managements referred 
to Industrial Tribunal for Adjudication 


பேயர்‌ ஷுஸ்‌ இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
திருப்பத்தூர்‌ மாவட்டம்‌ 
[அரசாணை (ig) எனச்‌, 184, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (02த்‌ துறை, 14 மாரச்‌ 2024, பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. |1(2/ட4/50/316/2024.--நிர்வாகம்‌, பேயர்‌ ஷுஸ்‌ 
இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌., திருப்பத்தூர்‌ மாவட்டம்‌ 
என்ற நிர்வாகத்திற்கும்‌. INTUC நேஷ்னல்‌ ஜெனரல்‌ 
ஒர்க்கர்ஸ்‌ பெடரேஷன்‌ திருப்பத்தூர்‌ மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாக்களுடன்‌ அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 (1) ( பிரிவிலும்‌, 10 (1) (9) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
சென்னை, தொழிலாளர்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
கோரிக்கை எண்‌.1 


ஒரே வேலை செய்யும்‌ ஆண்‌, பெண்‌ 
தொழிலாளர்களுக்கு ஒரே மாதிரியான அடிப்படை சம்பளம்‌ 
உயர்த்தி தர வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 


நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


சமமான 


Apr. 17, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


211 


கோரிக்கை எண்‌. 2 


ஸ்கில்டு வேலை செய்யும்‌ ஆப்ரேட்டர்‌ தொழிலாளர்களுக்கு 
அடிப்படை சம்பளம்‌ ரூ. 10,500/- ‘ey’ கிரேடு என்றும்‌, 
“பி” கிரேடு நிலையில்‌ உள்ள தொழிலாளர்களுக்கு அடிப்படை 
சம்பளம்‌ ரூ. 10,250/- என்றும்‌, “சி” கிரேடு நிலையில்‌ உள்ள 
தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளம்‌ ரூ. 10,000/- 
என்றும்‌ நிர்ணயம்‌ செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 3 


அலுவலக பணியாளர்களுக்கு வழங்குவதைப்‌ போல்‌ 
தொழிலாளர்கள்‌ அனைவருக்கும்‌ வீட்டு வாடகைப்படி (HRA) 
அடிப்படை சம்பளத்தில்‌ 10% வழங்கிட வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 5 
சீருடை தையல்‌ கூலி ஆண்டு ஒன்றுக்கு ஆண்‌ 


தொழிலாளர்களுக்கு ரூ. 1200/- மற்றும்‌, பெண்‌ 
தொழிலாளர்களுக்கு ரூ. 600/- வழங்கிட வேண்டும்‌ என்ற 


தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌. 6 

சலவைப்படியாக மாதம்‌ ஒன்றிற்கு ரூ. 750/- 


வழங்கிட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 7 


ஆண்‌ தொழிலாளர்களுக்கு நிர்வாக பேருந்தில்‌ பயணம்‌ 
செய்ய அனுமதிக்கவும்‌ (அற பயணப்படியாக மாதம்‌ ஒன்றுக்கு 
ரூ.1500/- வழங்கிட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 10 


ஸ்பிரே மற்றும்‌ ரஃபிங்‌ வேலை செய்யும்‌ 
தொழிலாளர்களுக்கு உடல்‌ இழப்பீடு தொகையாக மாதம்‌ 
ஒன்றுக்கு ரூ.500/- வழங்கிட வேண்டும்‌ (அ) மாதம்‌ ஒன்றிற்கு 
2 கிலோ தரமான பனை வெல்லம்‌ வழங்கிட வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 11 


அகவிலைப்படி 119) அரசாணை எண்‌.2டி எண்‌. 400 
நாள்‌. 24.07.2014 நடைமுறை தேதி 17.09.2014 அரசாணைப்படி 
சென்னை நுகர்பொருள்‌ விலைவாசி புள்ளி அடிப்படை 
ஆண்டு 2001 - 100 அடிப்படையில்‌ 2010-ம்‌ ஆண்டிலிருந்து 
161 புள்ளிகளுக்கு மேல்‌ ஒவ்வொரு புள்ளிக்கும்‌ ரூபாய்‌ 35.00 
பிரதி மாதம்‌ கணக்கிட்டு அகவிலைப்படி வழங்கிட வேண்டும்‌ 
என்றும்‌, இவ்வொப்பந்த காலத்தில்‌ சம்பளம்‌ மற்றும்‌ இதர 
சலுகைகள்‌ தொடர்பாக அரசு ஆணையோ அல்லது சட்டமோ 
பிறப்பிக்கப்பட்டு அது இந்நிறுவனத்திற்கு பொருந்துமேயானால்‌ 


அவ்வாறு வெளியிடப்பட்ட ஆணையில்‌ / சட்டத்தில்‌ உள்ளவாறு 
சம்பள மற்றும்‌ இதர சலுகைகளும்‌ திருத்தி அமைக்க வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 13 


போனஸ்‌ வருடம்‌ ஒன்றுக்கு 20% சதவீதமும்‌, கருணை 
தொகையாக 5% சதவீதமும்‌ வழங்கிட வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌ 


கோரிக்கை எண்‌. 15 


பெண்‌ தொழிலாளர்களின்‌ குழந்தைகளை பாதுகாத்து 
பராமரிக்க 3 பெண்‌ நர்ஸ்கள்‌ பணியமர்த்தப்பட வேண்டும்‌ 
என்றும்‌, நிர்வாகத்தின்‌ பேருந்துகள்‌ செல்லாத இடங்களிலிருந்து 
பணிக்கு வரும்‌ பெண்‌ தொழிலாளருக்கு தினம்‌ 
ரூ.40 போக்குவரத்துப்படியாக வழங்கிட வேண்டும்‌ (இ 
அவர்களுக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு, சென்னை தொழிலாளர்‌ தீர்ப்பாயத்தைக்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


ஸ்டீல்‌ ஸ்டிரிப்ஸ்‌ வீல்ஸ்‌ லிமிடெட்‌, காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ 


[அரசாணை (ig) என்‌. 197, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 


மேம்பாட்டு (9H துறை, 14 மாரச்‌ 2024 பங்குனி 7, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 
No. |1(2)/ப7/50/319/2024.--காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, 


ஸ்டீல்‌ ஸ்டிரிப்ஸ்‌ வீல்ஸ்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ சென்னை 
ஏற்றுமதி வளாக ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொது தொழிலாளர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌: 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளில்‌ 
இணைப்பிற்‌ கண்டவாறு கோரிக்கை எண்கள்‌ 1, 2, 
3, 4, 5, 6 7, 8 9 12, 13, 17 பகுதி) மற்றும்‌ 
25 (13 கோரிக்கைகள்‌) ஆகியவற்றை சென்னை, 
தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌, 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIVA947) 1000) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன 
தகராறு, சென்னை, தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்காக 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை, தொழிற்‌ தீர்ப்பாயம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


212 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
இணைப்பு கோரிக்கை எண்‌. 6 
எழுவினாக்கள்‌ தொழிலாளிக்கு அடிப்படை சம்பளம்‌ மற்றும்‌ 


கோரிக்கை எண்‌. 1 


தொழிலாளர்களுக்கு கீழே குறிப்பிட்டுள்ள கிரேடின்படி 
அடிப்படை சம்பளம்‌ மற்றும்‌ ஆண்டு ஊதிய உயர்வு அளிக்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


5 வருட இடைவெளியில்‌ உயரும்‌ 
பிட்மென்ட்சிலாப்‌ 


அஸிஸ்டண்ட்‌ 8500--850--12750-950-17500-1050- 
ஆப்ரேட்டர்‌ 


கிரேடு 


22750-1150-28500-1250-34750-1350 


ஆப்ரேட்டர்‌-। | 9000-1050-14250--1200-20250-1350- 
27000-1500-34500-1650-42750-1800 


32500-1900-42000-2100-52500-2300 


12000-1600-20000-1850-29250-2100 39750- 
| |2350-51500-2600--64500--2850 


13000-1950-22750--2250-34000-2550-46750- 
2850-61000-3150-76750-3450 


கோரிக்கை எண்‌. 2 


தொழிலாளர்களுக்கு நிலையான பஞ்சப்படியாக ரூ.15,000/- 
அளிக்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.3 
தொழிலாளிக்கு 1982 ஆம்‌ ஆண்டை அடிப்படையாக 
கொண்ட புள்ளியில்‌ 800 புள்ளிக்கு மேல்‌ உயரும்‌ ஒவ்வொரு 


ரூ.15/- 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 


புள்ளிக்கும்‌ தலா அளிக்க வேண்டுமென்ற 


எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.4 


தொழிலாளர்‌ பணி செய்த காலத்தை கணக்கில்‌ கொண்டு 


ஆண்டுக்கு ரூ.500/- அளித்து 
அடிப்படை ஊதியத்துடன்‌ சேர்த்து அளிக்க வேண்டுமென்ற 


சர்வீஸ்‌ வெயிட்டேஜாக 


தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.5 


தொழிலாளிக்கு அடிப்படை சம்பளம்‌ 
(FDA+VDA) 50% 


வாடகை படியாக அளிக்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 


மற்றும்‌ 
அகவிலைப்படியில்‌ தொகையை வீட்டு 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


அகவிலைப்படியில்‌ (FDA+VDA) 50% தொகையை போக்குவரத்து 
படியாக அளிக்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 7 


2-வது மற்றும்‌ 3-வது ஷிப்டில்‌ வேலை செய்யும்‌ 
தொழிலாளிக்கு முறையே ரூ.400/- மற்றும்‌ ரூ.500/- ஷிப்ட்‌ 
அலவன்ஸாக அளிக்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 8 


தொழிலாளர்கள்‌ அனைவருக்கும்‌ அட்டண்டன்ஸ்‌ 
போனஸாக (2 நாட்கள்‌ விடுப்பு தாமதம்‌ எடுத்து தொடர்ந்து 
வேலைக்கு வரும்‌ தொழிலாளிக்கும்‌ பிடித்தம்‌ இல்லாமல்‌) 
ரூ.3000/- வழங்க வேண்டும்‌ மற்றும்‌ மாதத்தில்‌ 2 பர்மிஷன்கள்‌ 
தலா 2 மணி நேரம்‌ 2 முறை சம்பளத்துடன்‌ வழங்க வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 9 


பெயிண்டிங்‌ மற்றும்‌ வெல்டிங்‌ பிரிவில்‌ பணிபுரியும்‌ 
அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ உஷ்ணபடியாக 
நாளொன்றுக்கு தலா ரூ.1000/- அளிக்க வேண்டும்‌ மேலும்‌. 
கோடை காலங்களில்‌ அனைவருக்கும்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
மோர்‌/இளநீர்‌ மற்றும்‌ தலா 3 பச்சை வாழை பழம்‌ அளிக்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 12 


தொழிலாளர்களுக்கு ஆயுத பூஜை அன்பளிப்பாக 
ரூ.15,000/- வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 13 


தொழிலாளருக்கு மாதம்‌ ஒருமுறை 5 ஹமாம்‌ சோப்பு, 
தேங்காய்‌ எண்ணெய்‌ ஒரு லிட்டர்‌ மற்றும்‌ ஹார்லிக்ஸ்‌ ஒரு கிலோ 
அளிக்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 17 (பகுதி) 


தினந்தோறும்‌ 2 முட்டையும்‌, திங்கள்‌ மற்றும்‌ 
புதன்கிழமைகளில்‌ ' அசைவ உணவும்‌ வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌. 25 

தொழிலாளர்களுக்கு டீ இடைவேளையின்‌ போது பிஸ்கட்‌ 
பாக்கெட்டும்‌ மற்றும்‌ மிகை நேரப்பணியின்‌ போது சிற்றுண்டியும்‌ 


வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


Apr. 17, 2024] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 213, 
காளீஸ்வரி ரிபைனரி பிரைவேட்‌ லிமிடெட்‌, கோரிக்கை எண்‌. 3 

வேங்கைவாசல்‌, சென்னை a A ்‌ : ne 

தொழிலாளர்கள்‌ பெற்றுவரும்‌ மொத்த சம்பளத்தில்‌ 


[அரசாணை (lg) எண்‌, 199, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (9335 துறை, 14 மார்ச்‌ 2024, 
பங்குனி 1, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


No. ॥1(2)/ப7/50/320/2024.--சென்னை, காளீஸ்வரி 
ரிபைனரி பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ சென்னை 
ஏற்றுமதி வளாக ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொது தொழிலாளர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌: 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளில்‌ 
இணைப்பிற்‌ கண்டவாறு கோரிக்கை எண்கள்‌ 1 (குதி), 
2, 3, 4 5, 6 7, 12, 13, 15, 19, 22 மற்றும்‌ 
23 (13 கோரிக்கைகள்‌) ஆகியவற்றை சென்னை, 
தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌, 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ 41/19 1006) பிரிவிலும்‌, 1019) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
மேற்சொன்ன தகராறு, சென்னை, தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ 
தீர்ப்பிற்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிற்தீர்ப்பாயம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


இணைப்பு 
எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌. 1 (பகுதி) 


நிர்வாகத்தால்‌ 0906-1, Grade-ll, Grade-lll, Grade-IlV 
என வகைப்படுத்தியுள்ள தொழிலாளர்களுக்கு கீழ்குறிப்பிட்டுள்ள 
முறையில்‌ அடிப்படை சம்பளம்‌ மற்றும்‌ ஆண்டு ஊதிய உயர்வு 
அளிக்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


Grade-1 10,000-500-12500-600-15500-700-19000- 
600-23000-900- 


௪06௨-2 12000-600-15000-750-18750-900-23250- 


1050-28500-1200 


15000-700-18500-900-23000-1100-28500- 
1300-35000-1500- 


19000-800-23000-1050-28250-1300-34750- 
1550-42500-1800 


Grade-3 
Grade-4 


கோரிக்கை எண்‌. 2 

தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படியாக 1982 ஆம்‌ 
ஆண்டு அடிப்படையாக கொண்ட புள்ளியில்‌ 800 புள்ளிக்கு 
ரூ.2000/-ம்‌, 800 புள்ளிகளுக்கு மேல்‌ உயரும்‌ ஒவ்வொரு 
புள்ளிகளுக்கும்‌ ரூ.8/-ம்‌ வழங்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


50% தொகையை வீட்டு வாடகைப்‌ படியாக உயர்த்தி வழங்க 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 4 


அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ போனஸ்தொ 
கையாக தலா 20% போனசும்‌, கருணை தொகையாக 
ரூ.15,000/-மும்‌ 2019-2020-ம்‌ ஆண்டு முதல்‌ வழங்க கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 5 


தொழிலாளர்கள்‌ பெற்றுவரும்‌ மொத்த சம்பளத்தில்‌ 
30% தொகையை போக்குவரத்துப்‌ படியாக உயர்த்தி வழங்க 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 6 
தொழிலாளர்களுக்கு 3 மாதத்திற்கு ஒருமுறை அளித்து 


வரும்‌ ஊக்க தொகையான 01-400/- லிருந்து ரூ. 
1000/- மாகவும்‌, G2-450/— லிருந்து ரூ. 1250/- ஆகவும்‌, 


G3 - 500 லிருந்து 1500/- ஆகவும்‌, G4 - 600/- லிருந்து 
ரூ. 1800/- ஆகவும்‌ உயர்த்தி வழங்க கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? 


ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌. 7 


தொழிலாளர்களுக்கு ரூ. 5/-ல்‌ உணவும்‌, வாரத்திற்கு 


2 நாள்‌ அசைவ உணவும்‌ வழங்க கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌. 12 

தொழிலாளர்களுக்கு வழங்கி வரும்‌ இரவு நேரப்‌ 
படியை ரூ. 50/- லிருந்து ரூ. 150/-ஆக உயர்த்தி 


அதனை அனைத்து பிரிவு தொழிலாளர்களுக்கும்‌ வழங்க 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 13 


அதிக வெப்பம்‌ நிறைந்த பிரிவுகளில்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்களுக்கு உஷ்ணப்படியாக மாதம்‌ ரூ.500/- 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 15 


தொழிலாளர்களின்‌ குழந்தைகளின்‌ படிப்பிற்கு 
வட்டியில்லா கல்வி கடனாக ஆண்டொன்றுக்கு ரூ.50000/- 
வழங்கி “அதை 12 மாதங்களில்‌ பிடித்தம்‌ செய்துகொள்ள 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


214 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part |I—Sec. 2 


கோரிக்கை எண்‌. 19 


தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும்‌ மருத்துவ விடுப்பு 
10 நாட்களாக உயர்த்தி வழங்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌. 22 


பெண்‌ தொழிலாளர்களுக்கு மாதவிடாய்‌ காலங்களில்‌ 
நாப்கின்கள்‌ வழங்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 23 


தொழிலாளர்களுக்கு அளித்து வரும்‌ திருமண அன்பளிப்பு 
ரூ.45,000/- ஆக உயர்த்தி வழங்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
Disputes between workman and Managements referred 
to Labour Courts for Adjudication 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிமிடெட்‌., திருநெல்வேலி. 


[அரசாணை (ig) எண்‌, 186, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (ரித்‌ துறை, 14 மாரச்‌ 2024 பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦. (2)/்‌/1/50/321/2024.--தமிழ்நாடு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்‌ 
செயலாளர்‌, நெல்லை சிதம்பரனார்‌ குமரி மாவட்ட 
அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 (1) (6 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபத்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


அரசு 
லிமிடெட்‌, 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 6. சுடர்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 10242) 
என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை எண்‌. டி10990 
/ச6/ஒநபி/த.அ.போ.க./திலி/ 2019, நாள்‌ 13.12.2019-ன்படி 
ரூ. 200/- அபராதமாக விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து 
செய்து, மனுதாரரது சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ செய்யப்பட்ட 
ரூ. 200/-ஐ திரும்ப வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌, 187, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (ரித்‌ துறை, 14 compe 2024 பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


No. |1(2)///50/322/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
பொதுச்‌ செயலாளர்‌, நெல்லை சிதம்பரனார்‌ குமரி மாவட்ட 
அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபத்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 

மனுதாரர்‌ திரு. 6. சுடர்‌, (ஒட்டுநர்‌ பணி எண்‌. 
10242) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌, டி1416/௪6/ஒநபி/த.நா.அ.போ.க./திலி/2013, 
நாள்‌. 31.10.2015-ன்படி வருடாந்திர ஊதிய உயர்வை 
அதன்‌ திரண்ட பயனின்றி மூன்று மாதங்களுக்கு நிறுத்தி 
வைத்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்பி 
றப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌, 189, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ரித்‌ துறை, 14 மார்ச்‌ 2024 
பங்குனி 1, சோபகிருது, திருவள்ளுவா ஆண்டு-2025.] 


No |1(2)/பீ4/50/323/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்‌ செயலாளர்‌, நெல்லை மாவட்ட 
போக்குவரத்துத்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.யு.) 
திருநெல்வேலி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபத்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


Apr. 17, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Z15 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 5. ராஜலிங்கம்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
8819) என்பவருக்கு மேல்முறையீட்டு ஆணை எண்‌.11071/ 
௪18/ஒநபி/த.அ.போ.க/திலி/2016, நாள்‌.  16.02.2019-ன்படி 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன்‌ திரண்ட பயனுடன்‌ 
மூன்று வருடத்திற்கு நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளதை 
ரத்து செய்யவும்‌, தற்காலிக வேலைநீக்கத்தில்‌ இருந்த 
30 தினங்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக பாவித்திருப்பதை 
கழக நிலையாணை விதிகளுக்குட்பட்டு பணி நாட்களாக 
வழங்கிட உத்தரவிட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌, 192, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (ரித்‌ துறை, 14 மாரச்‌ 2024 பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


110.॥(2)/0//5ம/324/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
பொதுச்‌ செயலாளர்‌, நெல்லை சிதம்பரனார்‌ குமரி மாவட்ட 
அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 (1) (6 பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபத்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 6. சுடர்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 10242) 
என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை எண்‌. டி12023/ 
௪ச6/ஒநபி/த.அ.போ.க./திலி/2016, நாள்‌.  29.12.2016-ன்படி 
ரூ. 300/- அபராதமாக விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து 
செய்து, மனுதாரரது சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ 
ரூ.300/- ஐ திரும்ப வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


செய்யப்பட்ட 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


எஸ்‌.எப்‌.சி. சொல்யூஷன்ஸ்‌ சீலிங்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 


[அரசாணை (ig) எண்‌, 201, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மோர்பாட்டு (அத்‌ துறை, 14 மார்ச்‌ 2024 பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/ப//50/325/2024.--திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, 
எஸ்‌.எப்‌.சி. சொல்யூஷன்ஸ்‌ சீலிங்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌, திருவள்ளூர்‌ மாவட்ட பொது தொழிலாளர்‌ 
சங்த்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளில்‌ 
கோரிக்கை எண்கள்‌ 1 மற்றும்‌ 2-ஐ சென்னை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ )64//1947) 1000) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபத்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாக்களுடன்‌ 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌. 1 


ஆண்டு தோறும்‌ ரூ.6,000/- வீதம்‌ மூன்று வருடத்திற்கு 
ரூ.20,000/- ஊதிய உயர்வாக அளித்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌, 
அனைவருக்கும்‌ குறைந்தபட்ச ஊதியம்‌ ரூ.26,000/- மாத 
ஊதியம்‌ அளித்தல்‌ வேண்டும்‌ என்று தொழிற்சங்கத்தின்‌ 
தரப்பில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 2 


பணிக்கு வருவதற்கு வாகன வசதி செய்து தர வேண்டும்‌ 
என்று தொழிற்சங்கத்தின்‌ தரப்பில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌, திருச்சி மண்டலம்‌, 
திருச்சிராப்பள்ளி. 
[அரசாணை (ig) எண்‌, 203, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (12) துறை, 14 compe 2024 
பங்குணி 1, சோபகிருது, திருவள்ளுவார ஆண்டு-2025.] 


11௦.1॥(2)/ப//50/326/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, திருச்சி மண்டலம்‌, திருச்சிராப்பள்ளி என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள்‌ 
பாதுகாப்பு தொழிற்சங்கம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 


216 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part |I—Sec. 2 


தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 (1) © பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபத்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருச்சிராப்பள்ளி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. 11. சதீஸ்குமார்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
09-DR-528/14505) என்பவருக்கு நிர்வாகம்‌ தன்னிச்சையாகவும்‌, 
மனுதாரரின்‌ அனுமதி பெறாமலும்‌ மூன்று நாட்கள்‌ பிடித்தம்‌ 
செய்த ஈட்டிய விடுப்பினை திரும்ப வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க கூடிய நிவாரணம்‌ என்ன? 
இது சம்பந்தமாக உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருச்சிராப்பள்ளி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தை கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 
குமார்‌ ஜயந்த்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


TOURISM CULTURE AND RELIGIOUS ENDOWMENTS 
DEPARTMENT 


Archaeology - Pre Historic Rock Art Paintings 
at Thirumalayampalayam (South) Village, 
Madukkarai Taluk, Coimbatore District under the 
Tamil Nadu Ancient and Historical Monuments and 
Archaeological Sites and Remains Act. 


[G.O. Ms. No. 137, Tourism, Culture and Religious 
Endowments (MA-2), 11th March 2024, மாசி 28, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


No. ॥(2/1ட்‌321/2024--/ட்௩ட்டு, the Government 
of Tamil Nadu are of opinion that the ancient monument 
specified in the Schedule below requires protection under 
the Tamil Nadu Ancient and Historical Monuments and 
Archaeological Sites and Remains Act, 1966 (Tamil Nadu 
Act 25 of 1966); 


NOW, THEREFORE, in exercise of powers 
conferred by sub-section (1) of Section 3 of the said 
Act, the Governor of Tamil Nadu hereby gives two 
months notice of the intention to declare the said ancient 
monuments to be protected monuments; 


Notice is hereby given that the proposal will be 
taken into consideration on or after the expiry of two 
months from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette and that any 
objection or suggestion, which may be received with 
respect to thereof, from any person interested in the 
said ancient monuments before the expiry of the 
said period of two months will be considered by the 
Government of Tamil Nadu. Objections or Suggestions 
if any, should be addressed to the Additional Chief 
Secretary to Government, Tourism, Culture and Religious 
Endowments Department, Fort St. George, Secretariat, 
Chennai-600 009. 


THE SCHEDULE 


Tamil_Nadu 
Madukkarai 


F Thirumalayampalayam 
Village Name (South) 


Village Number Old No.64, New No.4 


Name of the Monument Rie Historic Rock Art 
Paintings 


| This monument is 


Thirumalayampalayam 
(south) It is very 
near to the CMS 
college of Engineering 
& Technology at 
Kummittipathy, which 
is 40.0 Kms away from 
Coimbatore Railway 
Junction, 18.0 Kms 
away from Ettimadai 
Railway Station & 
2.0 Kms from the 
Kummittipathy Bus 
Stand. 


located at bottom of 
the hillock named as 
Revenue Survey Number 


Pathimalai Hillock at 
in which monument exist ட 


Total Extent 16.87.0 Hectares. 
Ares 
10. |Area required for 


Protection 

(a) Revenue Survey 
Number 

(b) Extent 

(c) Ownership 


821/1 
16.87.0 Hectares.Ares 
Hillock 


(Government Theervai 
Erpadatha Tarisu) 


11. Respective Boundaries 


North 


862/2B Mahalingam 
862/3 


Government Land 


Apr. 17, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


1 


Shanmugam and 
Saraswathi 


824 


Jayamani and 
2 (Two) People 


Vetham Kuzhumam 


Spiritual Trust 
806 


Government Land 
807/1 Government Land 
807/2A 


Subramani and 3 
(Three) People 


Reshma Edawalat.E 


Rajaratnam and Aruna 


Government Land 


Vetham Kuzhumam 
Spiritual Trust 


823/2A 
823/2B 
823/2C 


807/2B 
807/2C 


819/1 
819/2 


Vetham Kuzhumam 
Spiritual Trust 


Chairman M.P. 
Gopalakrishnan and 
Secretary 

C.K.V. Nambiar 


Chairman M.P. 
Gopalakrishnan and 
Secretary 

C.K.V. Nambiar 


Chairman M.P. 
Gopalakrishnan and 
Secretary 

C.K.V. Nambiar 


With the monument boundary limit of Revenue Survey 
Number 821/1, two Survey numbers exist. 


Revenue Survey Total Ownershi 
Number Extent ia 


1. 821/2 0.09.0 Hee. | pataniswamy 
Are 

821/3 0.13.5 Hee. | Bataniswamy 
Are 


அறிவிக்கை 


அரசாணை ௫ிலை) எண்‌ 137, சுற்றுலா, பண்பாடு மற்றும்‌ 
அறநிலையங்கள்‌ (அதொ-.2த்‌ துறை, 11 மார்ச்‌ 2024, 
மாசி 28, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2055./ 


பின்வரும்‌ விவர அட்டவணையில்‌ குறிப்பிட்டுள்ள 
வரலாற்றுச்‌ சின்னத்தினை 1966 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு 
பழங்கால வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ தொல்லியல்‌ சிறப்பிடங்கள்‌ 
மற்றும்‌ எஞ்சிய சின்னங்கள்‌ சட்டத்தின்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 
25/1966) கீழ்‌ பாதுகாத்தல்‌ அவசியமென அரசு கருதுகிறது. 


ஆகவே, தற்போது மேற்கூறிய சட்டத்தின்‌ 3 ஆம்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்த (1 ஆம்‌ உட்பிரிவில்‌ வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களின்‌ படி, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்கூறிய 
பழங்கால சின்னத்தினை பாதுகாக்கப்பட்ட நினைவுச்‌ சின்னமாக 
அறிவிக்க தாம்‌ கருதுவதாக குறிப்பிட்டு, இதற்கு இரண்டு மாத 
கால அவகாசம்‌ அளிக்கிறார்‌. 


இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ 
நாள்‌ முதல்‌ அல்லது அதன்‌ பிறகு 2 மாத காலம்‌ 
முடிவடைந்த பின்னர்‌ மேற்கூறிய கருத்துரு பரிசீலனைக்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்று இதன்‌ மூலம்‌ அறிவிக்கை 
வழங்கப்படுகிறது. மேற்கூறிய நினைவுச்‌ சின்னத்தில்‌ பற்றுள்ள 
எவரிடமிருந்தும்‌ 2 மாத காலம்‌ முடிவடைவதற்கு முன்னர்‌ 
வரப்பெறும்‌ மறுப்புரைகள்‌ அல்லது ஆலோசனைகள்‌ எதனையும்‌ 
தமிழ்நாடு அரசு கருதிப்பார்க்கும்‌. மறுப்புரைகள்‌ அல்லது 
ஆலோசனைகள்‌ எவையேனும்‌ இருப்பின்‌ அவற்றை அரசு 
கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌, சுற்றுலா, பண்பாடு மற்றும்‌ 
அறநிலையங்கள்‌ துறை, புனித செயின்ட்‌ ஜார்ஜ்‌ கோட்டை, 
தலைமைச்‌ செயலகம்‌, சென்னை-600 009 என்ற முகவரிக்கு 
அனுப்ப வேண்டும்‌. 

விவர அட்டவணை 


[கணம்‌ வள்‌ ந[திகுமலைய்பாளைய்‌ Ope) 


நினைவுச்‌ சின்னத்தின்‌ | தொல்பழங்கால பாறை 
பெயர்‌ ஓவியங்கள்‌ 


7. | அமைவிடம்‌ நினைவுச்‌ சின்னம்‌ 
திருமலையம்பாளையம்‌ (தெற்கு) 
கிராமத்தில்‌ பதிமலை குன்றின்‌ 
கீழே அமைந்துள்ளது. 
மேலும்‌ குமிட்டிபதியில்‌ உள்ள 
CMS பொறியியல்‌ மற்றும்‌ 
தொழில்நுட்ப கல்லூரிக்கு 
மிக அருகில்‌ உள்ளது. இது 
கோயம்புத்தூர்‌ இரயில்வே 
சந்திப்பிலிருந்து 40 கி.மீ. 
தொலைவிலும்‌, எட்டிமலை 
இரயில்‌ நிலையத்திலிருந்து 
18 கி.மீ. தொலைவிலும்‌, 
குமிட்டிபதி பேருந்து 
நிலையத்திலிருந்து 
2. கி.மீ. தொலைவிலும்‌ 
அமைந்துள்ளது. 


218 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 0S cha ce 


இந்த நினைவுச்‌ வேதம்‌ குழுமம்‌ ஆன்மீக 
சின்னம்‌ அமைந்துள்ள [821/1 அறக்கட்டளை 
வருவாய்‌ நில அளவை 
எண்‌ 
[டவத்து எட [களம ஜெகபர்‌ எஸ்‌ sr 
807/2A | சுப்பிரமணி மற்றும்‌ 3 நபர்‌ 
க 0728 
807/2 | ராஜரத்னம்‌ மற்றும்‌ அருணா 


11, சம்பந்தப்பட்ட எல்லைகள்‌: 620/1 


742/2 os ___ குழுமம்‌ ஆன்மீக 
அறக்கட்டளை 

743/1 வேதம்‌ குழுமம்‌ ஆன்மீக 
அறக்கட்டளை 


தலைவர்‌, எம்‌.பி. 
கோபாலகிருஷ்ணன்‌ மற்றும்‌ 
செயலாளர்‌ சி.கே.வி. நம்பியார்‌ 


பாதுகாக்க 


தேவைப்படுகின்ற பரப்பு 
(அ வருவாய்‌ நில 821/1 
அளவை எண்‌ 
(ஆ) பரப்பு 16.87.0 ஹெக்டேர்‌. ஏர்ஸ்‌ 
(இ) உரிமத்துவம்‌ குன்று - அரசு தீர்வை 
ஏற்படாத தரிசு 


1052/2 தலைவர்‌, எம்‌.பி. 
கோபாலகிருஷ்ணன்‌ மற்றும்‌ 
செயலாளர்‌ சி.கே.வி. நம்பியார்‌ 


மேற்கு 


தலைவர்‌, எம்‌.பி. 
கோபாலகிருஷ்ணன்‌ மற்றும்‌ 
செயலாளர்‌ சி.கே.வி. நம்பியார்‌ 


வருவாய்‌ நில அளவை எண்‌. 821/1-ன்‌ நினைவுச்‌ சின்ன 
எல்லைக்குள்‌ இரண்டு வருவாய்‌ நில அளவை எண்கள்‌ 


உள்ளன. 


8212 | 0.09.0 ஹெக்டேர்‌ 
8243 10.13. ஹெக்டேர்‌ 


க. மளணிவாசன்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


oT. எண்‌, 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


